OF TAMIL 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN /467/ 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


2020 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVE 


m 
! 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


T 


RIUMPHS 


No. 36 ] 


CHENNAI , WEDNESDAY, SEPTEMBER 2 , 2020 
Aavani 17 , Saarvari, Thiruvalluvar Aandu -2051 


Part VI — Section 3 ( b ) 
Notifications issued by Quasi - Government bodies and 

Public Sector undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages. 


UNIVERSITY AUTHORITIES 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினர்களாகச் சட்டமன்ற உறுப்பினர்கள் 

இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய அறிவிக்கை 


34 


DTP - VI- 3 (b ) ( 36 ) 


[ 33 ] 


34 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec.3 ( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


UNIVERSITY AUTHORITIES 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினர்களாகச் சட்டமன்ற உறுப்பினர்கள் 
இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய அறிவிக்கை . 

சாற்றறிவிக்கை 
ந.க.எண் . 4737/4/2019 , 27-05-2020 ) 


No.VI - 3 ( b )/11/ 2020 . 


தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்ட விதி அத்தியாயம் III பிரிவு XVIII வகுப்பு II(1 ) இன்படி தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்குத் 
தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து கீழ்க்காணும் இருவர் முறையாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் . இவர்களது பதவிக்காலம் 
07-05-2020 முதல் மூன்றாண்டுகள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் இவற்றுள் எது முந்தியதோ அதுவரை பேரவை 
உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் . 


1 . 


திரு . சி.வி. சேகர் , 
சட்டமன்ற உறுப்பினர் , பட்டுக்கோட்டை தொகுதி , 
3/78 , தெற்கு தெரு , ஆலத்தூர் அஞ்சல் , 
பட்டுக்கோட்டை வட்டம் , தஞ்சாவூர் மாவட்டம் , 
கைப்பேசி : 98432 39090 


2 . 


திரு . டி.ஆர்.பி. ராஜா , 
சட்டமன்ற உறுப்பினர் , மன்னார்குடி தொகுதி , 
எண் .9 , கீழைத் தெரு , உள்ளிக்கோட்டை கிராமம் மன்னார்குடி, 
கைப்பேசி : 98408 45678 


தஞ்சாவூர் , 
2020 ஆகஸ்டு 27 . 


கு . சின்னப்பன் , 
பதிவாளர்( பொ ). 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


